APRIL/MAY 2023 


GTA11 — இக்கால இலக்கியம்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


கண்ணம்மா - என்‌ குழந்தை என்ற கவிதையில்‌ 
குழந்தையாகப்‌ பாரதியார்‌ யாரைக்‌ கருதுகிறார்‌? 


2. பாரதிதாசனின்‌ தமிழுணர்வை வெளிப்படுத்தும்‌ நூலை 
எழுதுக. 


3. எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌ சாகித்திய அகாடமி விருது எந்த 
ள்‌ நாவலுக்காகப்‌ பெற்றார்‌? 


4, உம்‌ பாடப்பகுதி நாதஸ்வரக்‌ கலைஞர்கள்‌ இருவரைக்‌ 
குறிப்பிடுக. 


5. உம்‌ பாடப்பகுதி சிறுகதையையும்‌ அதன்‌ ஆசிரியரையும்‌ 
கூறுக. 


6. கவுன்சிலர்‌, மாரியின்‌ காதில்‌ விழும்படியாகக்‌ கூறியது 
என்ன? 


7... வலியறுப்பு - தலைப்புப்‌ பொருந்தத்தைக்‌ கூறுக. 


8. வலியறுப்பு நாடகத்தின்‌ மையக்‌ கருத்தினை எழுதுக. 
4910. 


10. 


11. 


12. 


18. 


14, 


சங்க இலக்கியம்‌ என்றால்‌ என்ன? 
ஆற்றுப்படை என்றால்‌ என்ன? 
பகுதி ஆ — (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) ஆண்‌, பெண்‌ நட்பின்‌ மேன்மையை கவிஞர்‌ 
அறிவுமதி கவிதையின்‌ வழி நின்று விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) கவிஞர்‌ பச்சியப்பன்‌ எழுதிய “அம்மா” என்ற 
கவிதை உணர்த்தும்‌ கருத்துக்களை விளக்கு. 
(அ) ரத்தினம்‌ பாத்திரப்‌ பண்பை விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) சஞ்சாரம்‌ நாவலின்‌ கதைக்‌ களங்களை விளக்குக. 
(அ) ஊர்ப்பிடாரி சிறுகதை உணர்த்தும்‌ சமூக நீதியை 
விளக்கி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) சிப்பாய்‌ கணேசன்‌ கதைக்‌ கருவினை விளக்குக. 
(அ) வலியறுப்பு நாடகத்தில்‌ அறுக்க 
வலிகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) திருநங்கைகளின்‌ மன வலியை விளக்குக. 


2 4910 


வேண்டிய _, 


15. 


16. 


1077 


18. 


19. 


20. 


(அ) சங்க நூற்களில்‌ கதிரவன்‌ பற்றி டாக்டர்‌ சி.பா 
கூறிய கருத்துக்களை விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) சங்க இலக்கியங்களில்‌ அணிநலம்‌ 
, டாக்டர்‌ சி.பா கூறியன யாவை? 


குறித்து 
பகுதி இ (8% 10 - 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. . 


கண்ணம்மா என்‌ குழந்தை என்ற கவிதையின்‌ மூலம்‌ 
பாரதியின்‌ உள்ளத்து உணர்வுகளைப்‌ புலப்படுத்துக. 


நாதஸ்வரக்‌ 
விவரிக்க. 


கலைஞர்களின்‌ வாழ்வியல்‌ நிலையை 
உமது பாடப்பகுதி சிறுகதைகள்‌ சமகாலத்து நிகழ்வுகளை 
சித்தரிக்கின்றன என்பதை நிறுவுக. 


டாக்டர்‌ மு. இராமசாமியின்‌ நாடகப்‌ படைப்பாக்கத்‌ 
திறனை மதிப்பிடுக. 


பண்டைத்‌ தமிழரின்‌ வணிகம்‌ எனும்‌ தலைப்பில்‌ 
கட்டுரை வரைக. 


3 4910 


